4 


திருவாவடுதுறை யாதின வெளியிடு - 2.2! 


mm வவ கைக வகை கலக்கக்‌ அவனை வைகை 


டை 


பூப்பின்னை பட்டவை 
பஞ்சாக்கர சிந்தனை 


சர்வதாரி மார்க்‌ : 


திருவாவடுதுறை யாதீன வெளியிடு 22, 


23 
சிவமயம்‌. 545 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்து 
3-வது குருமகா சந்நிதானம்‌ 
ஸ்ரீ அம்பலவாணதேசிக மூர்த்திகள்‌ 
அருளிச்செய்த 
௯ பூப்பிள்ளை அட்டவணையும்‌, 
3: பஞ்சாக்கர சிந்தனையும்‌, 
* மான பூசையும்‌. 
இவை 


டே ஆதீனத்து . 
20-வது குருமகா சந்திதானம்‌ 
ஸ்ரீஸ்ரீ அம்பலவாண தேசிக சுவாமிகள்‌ 
கட்டனளையிட்டருளியபடி, 


ui 
௪௯ 


ஜெ. ஆதீனத்து வித்துவான்‌. 
த. ௪. மீனட்சிகந்தரம்‌ தம்தர NES 
பரிசோதித்துப்‌ பதிப்பிக்கப்பட்டன. 


ட, 


கும்பகோணம்‌ 
ஸ்ரீவித்யா பவர்‌ பிரஸ்ஸில்‌ 
பதிப்பிக்கப்பெற்றது. 
[mma அவை வை வன அவவை வைகை கைத ணை வகை வை 


உரிமை பதிவு? 
சர்வதாரி ஆண்டு மார்கழி 
1949 


20-வது பட்டத்தை வகித்திருக்கும்‌ 
உ மாண்டாரசந்திதிகள்‌ 


டருவாவடுதுறை ஆதீனத்தி 
ஸடீலாம்‌ அம்பாலவா 


. வ. 
சிவமயம்‌, 


முன்னுரை. 


“கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான போத நெறி காட்டும்‌ வெண்ணை 
பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோர்‌ மெய்ஞ்ஞான பாநு 
[வாகிக்‌ 
குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ குருநமச்சி வாயதேவன்‌ 
சயிலாதி மரபுடையோன்‌ நிருமரபு நீடூழி தழைக மாதோ,” 
ஸ்ரீமாதவச்‌ வெஞான சுவாமிகள்‌- 


பூப்பிள்ளையட்டவணை .என வழங்கும்‌ உயிரட்டவணை 
யென்னும்‌ தால்‌ இருக்கைலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை 
யாதீனப்‌ பிரதம பரமாசாரிய மூர்த்திகளாயெ ஸ்ரீ பஞ்சாக்கர 
தேசிக மூர்த்திகள்‌ இருவருளுபதேசம்‌ பெற்ற 8வது குரு 
மகாசந்கிதானம்‌ ஸ்ரீ அம்பலவாண தேசிகசுவாமிகள்‌ பூப்பிள்ளை 
என வழங்கிய தமது தவசுப்பிள்ளையின்‌ பொருட்டு எளிய 
உரை கடையில்‌ அருளிச்செய்தது. சைவ சித்தாந்த சாஸ்‌ 
இரங்‌ கற்போருக்கு அடிப்படையாகவுள்‌ எ சல உணர்ச்சிகளை 
யுண்டுபண்ணும்‌ சிறப்புடையஅ, 


இவவுயிரட்டவணையைச்‌ சைவசி த்தாந்த அற்பதிப்புக்‌ 
கழகத்தார்‌ தமது கான்காவது வெளியீடாக 1921-ம்‌ வருடத்‌ 
திலே வெளியிட்டார்கள்‌. இப்போது இது ஆதீனத்து . 
வெளியிடாக லெ திருத்தங்களுடன்‌ வருறெது, 


பஞ்சாக்கர சிந்தனை யென்பது நமை 38-வது மகாசக்கி 
கா ஸ்ரீ அம்பலவாண தேசிக சுவாமிகள்‌ அருளிச்‌ செய்‌ 
ததேயாம்‌, மே தேசிக சுவாமிகள்‌ இருவருளுபதேசம்‌ 


11 

பெற்ற உலகுடைய ௩ரயனார்‌ தாம்‌. அருளிச்‌ செய்த கழிநெடில்‌ 
அசிரியவிருத்தம்‌ 10-வஅ திருப்பாட்டில்‌ “முந்துமாகமத்தை 
யருட்டுறை யண்ணல்‌ மொழி பெயர்த்துரைத்த தால்‌ முதலா 
முதல்‌ வழி சார்பா மூன்று காற்‌ கருத்தும்‌ -- உயிர்களுக்‌ 
ஒரம்‌ நற்கதி கொடுத்‌ இடவேண்டிச்‌, சிந்தனையாக்கப்‌ பதிபசு 
பாசக்‌ தெரிந்திடலளிதமா வுசைத்துன்‌ -- திருவடி நீழன்‌ 
மருவிட வைத்த தேசிக கொமணி'” யெனத்‌ தமது ஆசிரி 

யரைத்‌ அதித்திருப்பது காண்க, 
ஸ்ரீ அம்பலவாண தேக சுவாமிகள்‌ அருளிச்செய்தன, 
(1) தசகாரியம்‌, (2) சன்மார்க்க சித்தியார்‌, (3) சிவாச்சிர 
மத்‌ தெளிவு, (4) சித்தாந்தப்‌ பஃறொடை, (5) சிந்தாந்த 
இகொமணி ' (6) உபாய நிட்டை வெண்பா, (7) உபதேச 
வெண்பா, (8) நிட்டை விளக்கம்‌, (9) அதிசய மாலை, (10) 
நமச்சிவாய மாலை முதலிய செய்யுள்‌ நூல்களும்‌, பூப்பிள்ளை 
அ௮ட்டவணையாகய உரை ஈடையுமாகும்‌. இணி, சிவஞான 
போத இந்தனை, சிவஞான சித்தியார்‌ சிந்தனை, சிவப்பிரகாச 
இந்தனை, இருபா இருபஃது சிந்தனை, உண்மை விளக்க இந்‌ 
தனை முதலிய மெய்கண்ட நூல்களின்‌ சிந்தனைகள்‌ இத்‌ தேசிக 
இகாமணி அருளிச்‌ செய்தனவே, இச்‌ சிந்தனைகளெல்லாம்‌ 
இவ்வாதின வெளியிடாக விரைவிலே வெளிவர விருக்கின்‌ றன, 
. ஞானபூசை என்னும்‌ வசன தால்‌ செய்த ஆசிரியரிவர்‌ 
என வீளங்கவில்லை, ஆயினும்‌, ஞான பூசையைப்பற்றி வசன 
வடிவில்‌ அமைந்த இக்‌ தலையும்‌ பாஅகரத்தல்‌ வேண்டிப்‌ 
பதிப்பிக்கப்‌ பெற றத. வா.துளாகம சாரமான ஞான பூசா 
விதி பழைய வுரையுடன்‌ 1942 ஆவது ஆண்டிலே இரண்டா 
வது வெளியீடாக இவ்வாதீனத்திலே அடியேனுக்கு முன்பு 
ஆதின வித்‌. தவானாக விளங்க வி, சிதம்பர ராமலிங்க பிள்ளை 


யவர்கள்‌ ப.திப்பித் அள்‌ ளார்கள்‌. 


iii 
இந்‌ நூல்கள்‌ பல ஆண்டுகளுக்கு முன்பே எனக்குக்‌ 
'இடைத்துள்ளன, என்னுடைய தமிழாசிரியர்களுள்ளே ஒரு 
வரும்‌, ஸ்ரீ மீனாட்டு தமிழ்க்‌ காலேஜில்‌ பிரின்ஸ்பாலாக 
இருந்து பல ஈன்மாணவர்களுக்கு ஆ தீன த்துக்‌ கல்வியை 
முறையாகப்‌ பாடஞ்சொல்லி விளங்னெவர்களும்‌, திருவா 
வடுதுறை யாதன வித்தவானாக இருந்தவர்களுமாயெ 
ஸ்ரீ ௬, பொன்னோதுவா மூர்த்திகளூடைய ஏட்டுப்‌ பிரதி. 
களைப்‌ பார்த்துச்‌ செப்பஞ்செய் அ ஏறக்குறைய இருபது 
வருடங்களாயின, அடியேன்‌ இவ்வாதின கைங்கரியத்தை 
மேற்கொண்டபின்‌ ஆதனத்துப்‌ புத்தகசாலையிலுள்ள சுவடி 
களையும்‌ பார்த்துத்‌ திருத்தம்‌ செய்துகொண்டேன்‌. பின்பு 
இச்‌ செய்தியை ஸ்ரீலஸ்ரீ மகா சந்நிதானத்தில்‌ விண்ணப்பஞ்‌ 


செய்ய நேர்க்தேன்‌, 


இப்பொழுது இவ்வாதீனத்திலே வெது மகா சந்கிதான 
மாக எழுக்தருளிக்‌ குருக்த்திர பரிபாலனம்‌, சிவகே்த்இிர 
பரிபாலனம்‌, சித்தாந்த சைவசமய பரிபாலனம்‌, செந்தமிழ்ப்‌ 
பரிபாலனம்‌ முதலியன செய்து புகழுடன்‌ விளங்கும்‌ ஸ்ரீலஸ்ரீ 
அம்பலவாணதேசிக சுவாமிகள்‌ உடனே அச்சிடுவிக்குமானு 
அடியேனுக்குக்‌ . கட்டளையிட்டருளினார்கள்‌. அவர்கள 
இருவாணேயைச்‌ சிரமேற்கொண்டு என்‌ சிற்றறிவுக்கெட்டிய 
அளவில்‌ இவைகளைப்‌ பரிசோதித்து முடித்திருக்க றன்‌, 
குணங்கொண்டு கோதாட்டுதல்‌ அறிஞர்‌ கடன்‌, 


திருவாவடு அறை, மீ சிகர ்‌ ௪ 
ப ஒனர்கா்‌. இத்‌ அத்து னுட்சீசுந்தாம்‌ பிள்ளை, 


உ ஆதீன வித்துவான்‌. 


_ குறிப்பு:--சதமணிச்‌ கோவை பழைய பொழிப்புரையுடன்‌ அச்சா 
வருகிற, விரைவில்‌ வெளிவரும்‌. 


பொருளடக்கம்‌. 


1. உயிரட்டவணை அல்லத பூப்பிள்ளை அட்டவணை 
9. பஞ்சாக்கர சிந்தனை , 
8. ஞான பூசை. 


இடா கத னா களாலா ராமாரா கள ப்ட்‌ நைக படல்‌ பல்‌ விடட பட பார பனபா வானவ பாதிப ட 


கை, 


ல்‌ 
திருச்சிற்றம்பலம்‌, 
உயிரட்டவணை அல்லது பூப்பிள்ளையட்டவணை. 


உயிர்களை எண்ணித்‌ தொகை பண்ணப்படாஅ, பிறப்பு 
மில்லை; இறப்புமில்லை, சவெனைப்போல அழியாமலிருக்கும்‌, 
எந்தக்காலமும்‌ ஆணவமலத்‌தடனே கூடியிருக்கும்‌. ௮௮ 
எப்படிப்போல ? அரிசிக்குத்‌ தவிடு போலவும்‌, செம்புக்குக்‌ 
களிம்புபோலவும்‌, கடல்‌ நீருக்கு உப்புப்போலவும்‌ இப்படி 
ஆயிரம்‌ உவமையுண்டு, 

ஆணவமலம்‌ உயிரை மயக்குறெ படியினாலே அதற்‌ 
, குச்‌ சாமியம்‌ :--— குழந்தைப்‌ பருவம்‌ உயிரை மயக்குறெத 
போலவும்‌,  பயித்திய குணம்‌ உயிரைமயக்குறெஅபோலவும்‌, 
கள்‌ உண்டவனை மயக்குகிறது போலவும்‌ இப்படி ற்று 
உவமையுண்டு, 

உயிரை ஆணவமலம்‌ மயக்குதெயடிபீஸலே வன்க 
நல்வினை, தீவினைகளிலே ஆசை வரும்‌, ௮௮ எப்படிப்போல ? 
பசி சோத்றிலே ஆசையை உண்டாக்குகிறது போலவும்‌, 
குருடு கோலிலே ஆசையை உண்டாக்குறெஅ போலவும்‌, 
பிணி மருந்திலே ஆசையை உண்டாக்குகிறது போலவும்‌ 
இப்படி. ஆயிரம்‌ சாமியம்‌ உண்டு, 

உயிருக்கு ஆணவமலம்‌ கொடுத்த ஆசையைச்‌ சிவன்‌ 
அறிந்து உயிர்க்குத்‌ தனு, கரண, புவன, போகங்களை இடை 
விடாமல்‌ மாற்றி மாத்றிக்‌ கொடுத்துக்கொண்டே இருப்பர்‌. 
அது எப்படிப்போல ? வியாதியினாலே மருந்திலே ஆசைப்‌ 
பட்டவனுக்குப்‌ பண்டிதன்‌ அறிந்து மருக்துகொடுக்கிறது 
போல என்றறிக, இத உயிருக்கு அகாதியில்‌ உள்ள செய்தி, 


9 


எல்லா உயிர்களுக்கும்‌ இச்சையும்‌, அறிவும்‌, தொழிலும்‌ 
எந்தக்காலமும்‌ இடைவிடாமலிருக்கும்‌. ஆணவ மலத்துடனே 
மாதீதிம்‌ கூடியிருக்கிற உயிர்களுக்கெல்லாம்‌ விஞ்ஞானகலர்‌ 
என்னம்‌ ; ஆணவமலத்‌அடனேயும்‌, கன்ம மலத்தடனேயும்‌, 
கூடியிருக்கற உயிர்களுக்கெல்லாம்‌ பிரளயாகலர்‌ என்றும்‌; 
அணவ மலத்துடனேயும்‌, கன்ம மலத்துடனேயும்‌, மாயா 
மலத்துடனேயும்‌ கூடியிருக்கிற உயிர்களுக்கெல்லாம்‌ சகலர்‌ 
கன்றும்‌ பெயர்‌, 

உயிரிலக்கணம்‌ முற்றும்‌. 


ப 
னை 
ப்‌ 


ஆணவமலம்‌ ஒன்ருயிருக்து எல்லா உயிர்களையும்‌ மயக்‌ 
கும்‌. கல்ல நினைவுகளை மறப்பிக்கும்‌. பொல்லாத நினைவு 
களை நினைப்பிக்கும்‌. ஈல்ல சொற்களைச்‌ சொல்ல வொட்டாஅ, 
பொல்லாத சொற்களைச்‌ சொல்லுவிக்கும்‌. 

உ. நல்ல தொழில்களைச்‌ செய்யவொட்டாது; 

டட ல பொல்லாத தொழில்களைச்‌ செய்வித்துக்‌ 
கொண்டேயிருக்கும்‌, உயிருக்கு ஊதிய 
மாகவுள்ள காரியங்களை ஒருகாலத்தும்‌ செய்யவொட்டாஅ, 
உயிருக்குக்‌ கேடு வருகிற காரியங்களை எந்தக்காலமும்‌ இடை 
விடாமற்‌ செய்வித்‌ தக்கொண்டேயிருக்கும்‌. உயிரினுடைய 
நல்ல அறிவை எந்தக்‌ காலமும்‌ இடைவிடாமற்‌ கெடுத்துக்‌ 
கொண்டே யிருக்கும்‌, உயிருக்குப்‌ பொல்லாத அறிவை எந்தக்‌ 


காலமும்‌ இடைவிடாமற்‌ கொடுத்துக்கொண்டே யிருக்கும்‌, 


ஆணவம்‌ முற்றும்‌, 


நல்வீனை-௧, திவினை-க, ஆக 9, மன நல்வினை, வாக்கு 
த உ நல்வினை, சரீர நல்வினை, பசு நல்வினை, சிவ 
ன்னே அல்கல்‌ நல்வினை, புத்தியூர்வ நல்வினை, அபுத்தி பூர்வ 
நல்வினை இப்படி இன்னும்‌ பலவிதமுண்டு, திவினைக்கும்‌ இந்த 


2 
முறைமையே கண்டுகொள்க, நல்வினைகளுக்குப்‌ பசு புண்ணி 


யம்‌ என்றும்‌, வெபுண்ணியம்‌ என்றும்‌ இரண்டு பலன்‌ வரும்‌. 
தீவினைகளுக்குப்‌ பசுத்‌ அமோகம்‌ என்றும்‌, சிவத்‌அரோகம்‌ 
என்றும்‌ இரண்டு பலன்‌ வரும்‌. 

இனி, புண்ணியங்களுக்குப்‌ பலன்‌ இன்பமே வரும்‌. 
பாவங்களுக்குப்‌ பலன்‌ அன்பமே வரும்‌, வினைகளுக்கெல்லாம்‌ 
அலகன்மம்‌ என்று பெயர்‌, இந்த வினைகளுக்குப்‌ பிறகு பல 
னாக வருறெ புண்ணியபாவங்களுக்குச்‌ சூக்கும கன்மம்‌ 
என்று பெயர்‌, இந்தப்‌ புண்ணியபாவங்களுக்குப்‌ பிறகு பல 
னாக வருறெ இன்ப அன்பங்களுக்கு அதிளுக்கும கன்மமென்று 
பெயர்‌. இருவினைக்கு ஆகாமியம்‌ என்அ பெயர்‌, இருவினைப்‌ 
பலனாயெ புண்ணிய பாவங்களுக்குச்‌ சஞ்சிதம்‌ என்று பெயர்‌, 
புண்ணீய பாவங்களுக்குப்‌ பலனாயெ இன்ப அன்பங்களுக்குப்‌ 
பிராரத்த மென்று பெயர்‌. பயிரிடுகிறதுபோல இருவினைகள்‌ 
பயிர்ப்‌ பலனைக்‌. களஞ்சியத்திலே கட்டிவைக்கிற துபோலப்‌ 
புண்ணிய பாவங்கள்‌, கட்டிவைத்ததிலே சிறுகச்சிறுக எடுத்து 
உண்கிறதுபோல இன்ப அன்பங்களை அனுபவிக்கிற து, 

இன்பதுன்பங்கள்‌ தெய்வீகத்தினாலேயும்‌ வரும்‌ : பஞ்ச 
பூதங்களினாலேயும்‌ வரும்‌: பிறவுயிர்களினாலேயும்‌ வரும்‌: ஆக 
௩. தான்‌ இச்சைப்பட்டு வருகிறதும்‌ உண்டு: தான்‌ இச்சைப்‌ 
படாமல்‌ வருகிறதும்‌ உண்டு; இச்சையானபடிக்கு வராமல்‌ 
வேறொன்று வருஜறெதும்‌ உண்டு : ஆக, ௩. 


கன்மமலம்‌ முற்றும்‌. 


சுத்த வித்தை, ஈசுமம்‌, சாதாக்யெம்‌, சத்தி, சிவம்‌ ஆக 
(௫) தத்‌. தவமும்‌ ; சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி 
ஆக நாலு வாக்கும்‌; ஐம்பத்தொரு அட்சரமும்‌; எண்பத்‌ 
தொரு பதமும்‌ ; ஏழு; கோடி. மகா மந்திரங்களும்‌; இருபத்‌ 


4 


தெட்டு மூல வாகமங்களும்‌ ; 207 உபாகமங்களும்‌; கான்கு 
வேதங்களும்‌ ; பதினெட்டுப்‌ புராணங்களும்‌ ஆறு சாத்திரங்‌ 
களும்‌, அறுபத்து நாலு கலை ஞானங்களும்‌; 
ன்‌ சிவபேதங்களுக்கும்‌, ௪த்தி பேதங்களுக்கும்‌5 
சத்து சதபேதங்களுக்கும்‌, விக்துபேதங்களுக்கும்‌, 
மாயை சதாசிவ பேதங்களுக்கும்‌, மகேசுமபேதனங்‌ 
களுக்கும்‌, உருத்திர பேதங்களுக்கும்‌, விஞ்‌ 
ஞான கலர்களுக்கும்‌, பிசளயாகலர்களுக்கும்‌ 
சரியை கரியை யோக முடையவர்களுக்கும்‌ தனு கரண புவன 
போகங்களுக்கும்‌, நிவர்த்திகலை பிரதிட்டாகலை வித்தியாகலை 
சாந்திகலை சாந்தியாதிதகலை ஆக 5ம்‌, இப்படிப்போல இன்னும்‌ 
அனந்தங்காரியங்களும்‌ சுத்த மாயையிலேயிருக்து பிறக்கும்‌. 
௮௮ எப்படிப்போல- ஒரு பொற்கட்டியிலே பல பல ஆபம 
ணங்கள்‌ பிறக்றது போலவும்‌, ஒரு இருப்புக்கட்டியிலே 
பலபல ஆயுதம்‌ பிறக்றெது போலவும்‌, ஒரு மண்ணிலே: 
பலபல பாண்டம்‌ பிறக்கிறது போலவும்‌ என்க. 


சுத்தமாயை முற்றும்‌, 


காலம்‌; நியதி, கலை, வித்தை, அராகம்‌, புருடன்‌ மாயை 
ஆக-௭-தத்அவமும்‌ பிரமாக்களுக்கும்‌, விட்டுணுகளுக்கும்‌, 
தேவேக்திரர்களுக்கும்‌, ரிஷிகளுக்கும்‌, ஈவக்‌ 
கிரகங்களுக்கும்‌, மற்றுமுள்ள சகலர்களுக்‌ 
கும்‌ தனு-கரண-புவன-போகங்களும்‌; பிர 
கருதி மாயையிலே யிருந்த ௨௪-தத்துவங்‌ 
களும்‌ இப்படிப்போல இன்னும்‌ அனந்தங்‌ 
காரியங்களும்‌ அசுத்தமாயையிலே யிருந்து பிறக்கும்‌. 
அதெப்படிப்போல; ஒரு விதையிலே பல கொம்புகளும்‌, பல 


அசுத்த 
மாயை 


5 


.குழைகளும்‌, பல பூக்களும்‌, பல காய்களும்‌, பல கனிகளும்‌ 

பிறக்கிறது போலவும்‌; ஒரு சந்தன மாக்திலே பலபல 

சந்தனச்சேறு பிறக்றெஅ போலவும்‌; ஒரு கெல்‌ விதையிலே 

பல நெல்லுகள்‌ பிறக்கிற போலவும்‌; ஒரு மேகத்திலே பல 

பிரிவுகளும்‌, பல சத்தங்களும்‌, பல இடிகளும்‌, பல மின்களும்‌ - 

பலபல இந்திர தனுக்களும்‌ பிறக்கிறதுபோலவும்‌ என்க, 
அசுத்தமாயை முற்றும்‌, 


அருவமுமல்ல,; உருவமுமல்ல, உருவாருவமழ மல்ல ; 
முன்னு குணத்திலே ஒரு குணமுயில்லை; ஒன்பது நிறத்திலை 
ஒரு கிதமுமில்லை; நாலு மலத்திலே ஒரு மலமுமில்லை ; உடம்‌ 
.புக்குள்ளே உயிர்‌ இருக்கிறதுபோல உயிறாக்குளளே . உயிரா 
.யிருப்பன்‌, போக்கு மில்லை, வரத்துமில்லை. பிள்க்கப்படாது 
இன்பமாயிருப்பன்‌, நம்பினபேருக்கு மோட்சங்கொடுக்கிற 
வன்‌, மற்றவர்களுக்கு அவரவர்‌ செய்த இருவினைப்பலன்‌ 
களைக்‌ கொடுக்றெவன்‌, எல்லாவுயிர்‌ களுக்‌ 
உ கும்‌ பெரியவன்‌, எல்லாவுயிர்களுக்குஞ்‌ 
பரமசிவம்‌ சிறியவன்‌ சகலத்தையும்‌ ௮.றிகிறவண்‌. 
| சகல தொழில்களையுஞ்செய்றெவன்‌, சகல 
ஆன்மாக்களுக்கும்‌ அவரவர்‌ விரும்பினதெல்லாங்‌ கொடுக்கிற 
வன்‌, எல்லா விடங்களிலும்‌ கிறைக்திருக்கிறவன்‌, இன்னும்‌ 
இப்படிப்‌ பலபல இலக்கணங்களை யுடையவன்‌, இவனை ஒரு 
வருங்‌ காணமாட்டார்கள்‌. ஆனபடியினாலே, உயிர்கள்‌ கண்டு 
,நுசைபண்ணும்படிக்குப்‌ பல உருவங்களை யெடத் துக்‌ கொண்டு 
பூசை முதலாயெ பணிவிடையுங்‌ கொண்டருளிப்‌ பணிவிடைக்‌ 
குத்தக்க பலன்களையுங்‌ கொடுப்பன்‌, சிவனுக்கு இச்சையும்‌ 
அறிவும்‌ தொழிலும்‌ எந்தக்காலமும்‌ இடைவிடாமலே 
பிருக்கும்‌. னு 


6 


ப.ரமசிவன்‌-ப.ராசத்தி, வென்‌-௪த்தி, நாதம்‌-விர்து சத்தி, 

சதாசிவன்‌ - மனோன்மணி சத்தி, மகேசுரன்‌-மகேசுரி சத்தி, 

உருத்திரன்‌ - உமாசத்தி, மகா விட்டுணு - இலக்குமிசத்தி, 

மிரமா-சரஸ்வதி சத்தி ஆகச்‌ சிவபேதம்‌-௮, சத்திபேதம்‌-௮. 
ப்தியிலக்கணம்‌ முற்றும்‌, 


முட்டைப்‌ பிறப்பு, வேர்லைப்‌ பிறப்பு, விதைப்‌ பிறப்பு, 
தோற்பைப்‌ பிறப்பு ஆக-௪, இந்த நானு கிறப்பிலேயிருக்‌தம்‌ 
விரிந்த பிறப்புக்கு வகை :--மரப்பிறப்பு, ஊர்வைப்‌ பிறப்பு, 
தெய்வப்பிறப்பு, நீர்வாழ்‌ பிறப்பு, பறவைப்‌ பிறப்பு, காலுகாற்‌ 
பிறப்பு, னா 44 ௧-௪. இந்த எழுவகைப்‌ பிறப்பிலே 
யீருந்தும்‌ விரிந்த பிறப்புக்கு வகை மாப்‌ 
பிறப்புப்‌ பேதம்‌-௧௯ லட்சம்‌, ஊர்வைப்‌ பிறப்‌ 
கனு பூப்‌ பேதம்‌ -௧௫ லட்சம்‌, தெய்வப்‌ பிறப்புப்‌ 
பேதம்‌-௧௧ லட்சம்‌, நீர்வாழ்‌ பிறப்புப்‌ பேதம்‌ 
- ௧௦ லட்சம்‌, பறவைப்‌ பிறப்புப்‌ பேதம்‌-௧௦ 
லட்சம்‌, நாலுசாற்‌ பிறப்புப்‌ பேதம்‌-௧௦ லட்சம்‌, மனுடப்‌ பிறப்‌ 
புப்‌ பேதம்‌-௯ லட்சம்‌; ஆச பிறப்புப்‌ பேதம்‌ - ௮௪ லட்சம்‌, 
இந்த ௮௪ லட்சம்‌ பிறப்பிலேயிருந்தும்‌ விரிந்த பிறப்புக்‌ 
களுக்கு வகை;-- 
ஒரு தேக்கமசத்திலே பேசப்பிறப்பு வருத வகை :-- 
சந்தனத்தேக்கு, கல்லுத்தேக்கு, சுரைத்தேக்கு, தவிட்டுத்‌ 
தேக்கு, காய்த்தேச்கு, கரித்தேக்கு, பெரிய தேக்கு, சிறிய 
தேக்கு இவை மூசலானதுபோல அந்தந்தப்‌ பிறப்புக்கும்‌, 
அனந்தம்‌ பிறப்புப்‌ பேதம்‌ உண்டு, ௮௪ லட்சம்‌ பிறப்புக்கும்‌ 
இவைபோல என்றறிக, 
சீனு முத்தும்‌, 


7 


தம்‌-௫, ஞானேக்திரியம்‌-௫, கன்மேந்திரியம்‌-௫, சத்‌: 
தாதி விடயம்‌-௫, அக்தக்கரணம்‌-௪,; ஆக ஆன்ம தத்தவம்‌-௨௪. 
வித்தியா தத்துவம்‌-௪, சிவதத்தஅவம்‌-௫, ஆக தத்துவம்‌-௩.௬; 
பிருதிவியின்‌ கூறு-௫, அப்புவின்‌ கூறு-டு, 
தேயுவின்‌ கூறு-௫, வாயுவின்‌ கூறு-டு அகர 
சத்தின்‌ ௯௮-௫, அக ௨௫; வாயு-௧0, கரடி. 
௧௦, வசனாதி-டு, வாக்கு-௪, குணம்‌-௩, ஆல்‌ 
காரம்‌-௩, அகப்‌ புறக்கருவிகள்‌-௧0. அக வகை க்குத்‌ தத்த 
வம்‌ ௯௯, மாச்சரியம்‌-க, அத்தவேஷணே, பத்திரவேஷணை, 


கரணம்‌ 


லோகவேஷணை ஆக ௩ல்‌ லோகவேஷணேயைத தள்ளிக்‌ தாச 
வேஷணையைக்‌ கூட்டினாருமுண்டு, ஆகத்‌ தத்துவம்‌ ௪௦௦, 


கரணம்‌ முற்றும்‌. 


பல முழங்கூஒனத ஒரு வீடு, பல வீடு கூடினது ஒரு. 

தெரு. பலதெருக்‌ கூடினது ஒரு ஊர்‌, பல ஊர்‌ கூடின 

ஒரு நாடு, பல காடு கூடின ஒரு தேசம்‌, பல தேசங்‌ கூடி 

னது ஒரு கண்டம்‌, பல கண்டங்கூடின து ஒரு உலகம்‌. பல 

உலகங்‌ கூடினது ஒரு அண்டம்‌, அண்டம்‌ 

்‌ வட்டக்‌ கனு ல்‌ 

புவனம்‌ ன தகர்த்து ஒரு து ஸ்கல்‌ 

து. ௮து எப்படிப்போல ; கடு கு, 

இரளைவிதை, எள்ளு, அத்திக்காய்க்குள்ளே 

யிருக்கிற விதை, தனை இவை முதலான அக்கெல்லாம்‌ ரமா 

ணம்‌ தெரியும்‌, பூமியிலே முன்னே எழுதின பதார்த்தம்‌ 

களுக்கு எண்ணித்தொகை பண்ணப்படா அ. இப்படிப்போல: 

அண்டங்சளுக்கும்‌ பிரமாணம்‌ தெரியும்‌. அண்டங்களை யெண்‌- 
ணித்‌ தொகை பண்ணப்படாது. 


புவனம்‌ முற்றும்‌, 


8 


உயிர்களுக்கு இரத்தினம்‌, சுவர்ணம்‌, சந்தனம்‌, மாலை, 
“பெண்‌ இவை முதலர்ன பதார்த்தங்களிலே விருப்பமாகவே 
யிருக்கும்‌, புலி, பாம்பு, தேள்‌, நட்டுவக்காலி, வியாதி இவை 
முதலான பதார்த்தங்களிலே வெறுப்பாகவே யிருக்கும்‌. ஆக 
இந்த க்க பதார்த்தங்களுக்கும்‌, இவ்வளவென்று 
எண்ணத்‌ தொகை இல்லை. தொகையில்லாதே 
ட உ போனாலும்‌ சத்தப்‌ பரிச, ரூப, 7௪, கந்தம்‌ ஆக 
போகம்‌ ட நரல்‌ என்னடி இனிக்‌ 
சத்தமானது விருப்புச்‌ சத்தம்‌, வெறுப்புச்‌ 
-௪த்தம்‌ என்று இரண்டு வகைப்படும்‌. மற்ற நாலுக்கும்‌ எட்டு 
“வகையாகக்‌ கண்டுகொள்க, ஆக ௧௦ வகையில்‌ ஒவ்வொன்றும்‌ 
அளவிறந்ததாக வரும்‌. இப்படி அளவிறந்ததாக இருந்தாலும்‌ 
இன்ப அன்பம்‌ இரண்டுக்கும்‌ எஅவாகவே வரும்‌, போகம்‌ 
-கள்‌ வருறெதெல்லாம்‌ இன்பதன்பம்‌ இரண்டும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு அனுபவிக்கிறதேயல்லாமல்‌ முன்றாவது, அனுபவம்‌ 
ஒரு செனனத்துக்கு மில்லை, 


போகம்‌ முற்றும்‌, 


அபுத்தி பூருவம்‌, புத்தி பூரூவம்‌, உபாயச்‌ சரியை, உபா 
வக்‌ கரியை, உபாய யோகம்‌, உபாய ஞானம்‌, உண்மைச்‌ 
சரியை, உண்மைக்‌ கிரியை, உண்மை யோகம்‌, உண்மை ' 
ஞானம்‌ ஆக ௧௦, இதில்‌ ஒன்பது சிவபுண்‌ 

சிவ... ணியமும்‌ இவனாகச்செய்து முடித்தபின்பு : 
புண்ணியம்‌ பசமசவன்‌ ஞானாசாரியராக எழுந்தருளி 
உண்மை ஞானம்‌ என்றெ சிவ புண்ணியத்‌ 

தைக்‌ கொடுப்பர்‌, அந்த ஞானமொன்றும்‌ பத்துவிதமாக 
இருக்கும்‌, இதற்கு வகை;-தத்துவ ரூபம்‌, தத்துவ தெரிச 


9 


னம்‌, தத்துவ சுத்தி; ஆன்ம ரூபம்‌, ஆன்ம தெரிசனம்‌, ஆன்ம 
சுத்தி; சிவ ரூபம்‌, சிவ தெரிசனம்‌, சிவயோகம்‌, சவபோகம்‌ 
ஆக ௧௦, இதில்‌ ஒன்பதும்‌ உயிர்‌ கண்டு கழிப்பன்‌, சவ 
போகம்‌ ஒன்றை மாத்திரம்‌ எந்தக்‌ காலமுங்‌ கண்டுகொண்டே 
யிருப்பன்‌. ஒருக்காலும்‌ தள்ளமாட்டான்‌. இதற்குமேல்‌ 
உயிர்க்கு ஊதியம்‌ ஒன்றுமில்லை, இதனையே எக்காலமும்‌ 
புத்‌ தக்கொண்டே யிருப்பன்‌. 


"சிவபுண்ணியம்‌ முற்றும்‌. 
' உயிரட்டவணை யென்னும்‌ பூப்பிள்ளை அட்டவணை முத்றித்று, 
| ஸ்ரீ மெய்கண்டதேவர்‌ திருவடி வாழ்க, 


ஸ்ரீ மாதவச்‌ வெஞானயோகெள்‌ மலரடி. வாழ்க ! 


| 4 
| சவாமிநாத குருவின்‌ திருவடிகள்‌ அடியேன்‌ சிந்தையினும்‌, 
சென்னியினும்‌ நீங்காமல்‌ இடையறாது பொருந்தி வாழ்க. 
பன்னிரு நயனத்தறுமுக நயினார்‌ சிவானந்த குஞ்சிதபாத 
தாமரைகள்‌ வாழ்க, அம்பலத்தாடுமணி நின்மலானந்த குஞ்‌ 
இதபாத தாமரைகள்‌, வாழ்க, நின்மலானந்த சற்குரு ஞான 
(தேசிகன்‌ இருவடி வாழ்க, ”? 

_— என்னும்‌ இப்பகுதி எட்டித்‌ கண்ட அ 
te 
குறிப்பு :— மேலே குறித்த ஸ்ரீ சுவாமிகாதகுரு என்பவர்கள்‌ இலக்‌ 

கணக்கொத்அ ஸ்ரீ சாமிகாத தேசிக சூர்த்திகளோ அல்லது 
சாஸ்திரம்‌ சாமிகாத முனிவரோ என விளங்கவில்லை, இந்த 
ஏட்டுப்‌ பிரதி எழுதியவர்‌ அவருடைய மாணாக்கர்‌ போலும்‌, 


உ 
சிவமயம்‌, ' 


திருச்சிற்றம்பலம்‌, 


பஞ்சாக்கர சிந்தனை. 


பஞ்சாட்சரமாவ. அ சிவயநம வென்‌ திருப்ப. இதற்குப்‌: 
பொருள்‌:--*சிகாச வகாமஞ்‌ வெனெடு சத்தி யகார மதுவே 
யான்மா வாகும்‌-ஈகரர மதுவே நற்றிரோ தாயி-மகார மதுவே 
மலமென லாமே.” அக இவை லக்கு பொருளும்‌ அநாதி 
யாய்‌, நித்தமாய்‌, வியாபகமாய்‌, அருவமாய்‌, அகண்டிதமாய்‌, 
ஒன்றாய்‌, ஒரு கொத்தாயிருக்கும்‌, இதில்‌ ய - ஆன்மாவான அ 
அபக்குவத்தினாலே, ம - மலத்தினுடனே கூடி, ௩-ககாரமாயெ 
திரோதாயி தாரகமாகப்‌ பொய்யை மெய்யென்று மாறு 
பாடாகக்‌ கருதிச்‌ செனன மாணங்களிலே சுழன்று நிற்கும்‌, 
பக்குவம்‌ வந்தவுடனே ம-மலம்‌, இ-சவத்திலே உடுக்கப்போம்‌, 
தகாரமாயெ இரோதாயி வ-அருளிலே ஒடுக்பெபோம்‌, ய" 
ஆன்மாவும்‌, வகாமமாயெ அருளும்‌ ஒன்றாய்ப்போய்‌ வூ யாம்‌, 
இதற்குத்‌ திட்டாந்தம்‌ எப்படி யென்னில்‌ :- சூரியன்‌, இரணம்‌, 
கண்‌, விளக்கு, இருள்‌. இருளில கலந்த கண்‌; விளக்குத்‌ 
தாரகமாகப்‌ பமுதையைப்‌ பாம்பென்‌ அம்‌, இப்பியை வெள்ள ' 
யென்றும்‌, குற்றியைப்‌ பிள்ளையென்றும்‌, திரிவு காட்டியாகக்‌ 
கண்டுகொண்டே யிருக்கும்‌, ஆதித்தப்‌ பிரகாசம்‌ வந்தவுடனே 
இருள்‌ ஒளியிலே அமிழ்க்திப்போம்‌. விளக்குச்‌ சத்தி கெட்டுப்‌ 
போம்‌, கண்ணுமொளியும்‌ ஒன்றாகப்போம்‌. சூரியனைப்‌ 
போலும்‌, ௪- சிவன்‌, செணத்தைப்போலும்‌, வ - அருள்‌... 


11 


.கண்ணைப்போலும்‌, -ஆன் மா, விளக்கைப்போலும்‌, ஈ-இசோ 
தம்‌, இருளைப்போலும்‌, ம - மலம்‌ இப்படி யறிக, இன 
பஞ்சாட்சர சிந்தனை. , ்‌ 

££ அஞ்செழுத்து மண்ணலரு ளான்மாத்‌ திரோதமலம்‌ 

விஞ்சி நஈமத்துரந்‌து மெய்யருள்வத்‌ -— தஞ்சச்‌ 

சகொரத்தில்‌ யவ்வைவிடுக்‌ தீதிலா வின்பப்‌ 

புகாரித்‌ புகுந்தருந்தப்‌ போய்‌. ”' 

_— (துகளறுபோதம்‌ 82 செ.) 


முற்றிற்று, 


உ 


வெமயம்‌, 
இருச்‌சிற்றம்பலம்‌, 


மான பூசை. 


விடியற்காலம்‌ எழுந்திருக்து தேகசுத்தி பண்ணி விபூதி. 
தரித்தப்‌ பிராணாயாமம்‌ முதற்பண்ணி மூலஞ்‌ செபித்தல்‌ 
சிவோகம்‌ பாவித்து வெளியே புறப்பட்டுச்‌ செளசம்‌, பற்‌. 
கொம்பு முதற்பண்ணிச்‌ ' ிவதிர்த்தத்திலே வந்து வேட்டி 
அவைதஜ்அல்‌ கட்டிச்‌ சலத்திலே இறங்கித்‌ நிர்த்தத்தைப்‌ பமமா 
னக்க சொரூபமாகக்கண்டு விதிப்படி ஸ்கானம்‌ பண்ணித்‌ தலை. 
அவட்டி யனுட்டானம்‌ மூலமக்திரத்தினாலே செய்து சமயர 
காரியம்‌, சக்‌ தானாசாரியர்களுக்குக்‌ தர்ப்பித்துப்‌ பின்பு செபம்‌ 
பண்ணிச்‌ சிவத்தியானம்பண்ணி ஆகமார்ச்சனைபண்ணி வாத்‌ 
அச்‌ சிவாலயம்‌ தெரிசனம்‌ பண்ணும்படி. பரிபூரண வியாபக. 
முணாக்து தன்னுடைய ஆசாரியராகக்‌ கண்டுதெரிசித்துப்‌. 
பின்பு விபூதி யுத்தாளனம்‌ பண்ணிப்‌ பூசைத்‌ தானத்திலே 
வக்திருக்து குருவைத்‌ இயானம்பண்ணி விதிப்படி இடம்‌ 
பண்ணித்‌ திருமஞ்சனஞ்‌ சுத்திசெய்து இரண்டர்க்யெல்‌ கூட்‌ 
உத்‌ தன்னையும்‌ பூனைத்‌ தரனத்தையும்‌ புரோட்‌த்‌அச்‌ சமயா 
சாமியர்‌ தென்பக்கத்திலுஞ்‌ சர்தரனாசாமியர்‌ வடபக்கத்திலும்‌ 
பத்துப்‌ பூகளததி 56 தத்துவங்களும்‌ சோன்‌ நின முறைமை 
ரிலே யொடுக்கிப்‌ பின்பு அருளரகக்கண்டு அக்தரியாகம்‌ தன்‌ 
அடைய தேகம்‌ சிவாலயமாகவும்‌, இருதயம்‌ கெர்ப்பக்கொக. 
மாகவும்‌, அன்மா விங்கமாகவம்‌, இவம்‌ அவாகன மூர்த்தியாக 
வும்‌ இப்படிக்கண்டு அக்கச்‌ வனை மறவாமலிருக்கிறதே 
வினச்சாக்‌ அன்பே அபிஷேக மிரரக்பித்‌ தீன்னிச்சையே 


18 


ஆபரணமுதலர்ச்சனையாக்‌இ எப்பொருளுமஅவாதக்‌ காணு: 
இததே நிவேதனமாக்கித்‌ தான்‌ றேன்றாமனேயமா யிருப்பதே. 
தோத்திர முதலாக்‌ இப்படிப்‌ பண்ணக்கடவ௮. பின்பு தான: 
சுத்தி பூசைத்‌ தானத்தை அட்டசம்காரம்பண்ணி அஷ்ட 
மூர்த்த முணமவும்‌, இரவியங்க ளெல்லாம்‌ அர்க்யெம்‌ புசோட்‌ 
இத்து அட்டசங்காரம்‌ பண்ணி அருளாகக்‌ காண்பது திரவிய 
சுத்தி, தன்னை யாசனமூர்த்‌திமானாகக்‌ கண்டு ஆசனமூர்த்தி 
மூலமர்ச்சித்து மந்திர மருளாகக்கண்டு பத்அருச்‌ செபிக்க 
மந்திரசுத்தி, சிவலிங்கக்‌ கானவேதிகையிலே யெழுக்தருளப்‌ 
பண்ணிச்‌ குச்சுப்புல்‌ முதற்சாத்‌இப்‌ பத்து மந்திரத்தாலர்ச்சித்‌ 
அச்‌ சிவ வியாபகமுணர்ந்து சிவமாகக்‌ காண்பது லிங்கசுத்தி, 
பின்பு ஆசனமூர்த்தி மூலஞ்‌ சாத்தித்‌ தெக்ஷிணாமூர்த்தமாகத்‌ 
இயானித்‌.அ வேண்டுகொண்டு .அர்ச்யெ மர்ச்சனை தூபதீபம்‌ 
பணிமாறி அட்டபுட்பஞ்‌ சாத்தி அபிஷேக முறையே யபிஷே . 
கத்துத்‌ இருவொற்றாடை சாத்திப்‌, பரிவட்டம்‌, ஆபரணம்‌, 
விபூதி, சந்தனம்‌, இண்டை முதலானவை தரித்து அட்ட 
புட்பஞ்‌ சாத்தித்‌ தாபகீப மர்க்யெங்கொடுத்தப்‌ பின்பு மூலத்‌ 
கால்‌ ௮வயவக்தோறு மர்ச்சித்துப்‌ பாதத்தில்‌ வேண்டுமளவு 
மர்ச்சித்து வெரு இருகோக்கமாகவும்‌ இருபையாகவும்‌ வெகு 
இருக்கூட்டத்தோடுங்கூட வெழுந்தருளியிருக்கிற கோலக்‌ தரி ' 
சித்து, நிவேதனம்‌ பண்ணி, அர்க்யெக்‌ தூபதீபம்‌ பெரிய : 
தீபுவ்‌ கர்ப்பூரதீபம்‌ ஆலத்தி பணிமாறித்‌ தாம்பூல நிவேதனம்‌ 
பண்ணி, விபூதி, கண்ணாடி, குடை, சாமரம்‌, ஆலவட்டம்‌ 
வீசிறி பணிமாறி அர்க்கியங்கொடுத்துப்‌ புட்பஞ்சாத்தி நிரம்‌ 
பத்‌ இருரோச்கம்‌ தெரிசித்துச்‌ செபித்து, அங்கே கொண்டரு 
ளின பணிவிடைக்குள்ளன அங்கே கொண்டருளப்பண்ணி ' 
. ஆன்மா சுதந்தர மின்மைய முணர்ந்து ஆட்கொண்டு தானாக 
வைத்த கருணையுமுணர்ர்அ தோத்திர நமஸ்காரம்‌ .பிரதெஸதி 


ல 


14 


ணம்‌ வேண்டு புகழ்பண்ணி எல்லாம்‌ ரீியெனத்‌ தியானம்‌ 
உள்ளபடி பண்ணி யுணர்ந்து இருபைபெற்ற௮ு இரண்டு தரம்‌ 
அட்டபுட்பம்‌ சாத்திப்‌ பரிபூரண முணர்ந்து இவலிங்கத் திலே 
யொடுக்கிச்‌ சாத்தி சுவாமியைப்‌ பெட்டகக்‌ கோயிலிலே 
யெழுந்தருளப்பண்ணிப்‌ பின்பு. தம்முட்‌ குருவைப்‌ பூசித்துச்‌ 
சிவாலயம்‌ பெரியோர்களை யர்ச்சித்து ஆகம மர்ச்சித்துப்‌ 
பிராணாயாமமுதல்‌ பண்ணி மூலஞ்‌ செபித்துச்‌ சிவத்தியானம்‌ 
பண்ணவும்‌, பின்பு, போசனம்‌ இடம்‌ பண்ணி அமு அமுதல்‌ 
படைத்துச்‌ சுத்திபண்ணி மூலஞ்‌ செபித்து, அருளா சுக்கண்டு 
தன்னுடைய குருவுக்கு நிவேதனம்‌ பண்ணிக்‌ குருவைத்‌ 
தானாகக்கண்டு புசிக்கவும்‌. மூன்றுகால மனுட்டானம்‌ பண்ண 
வும்‌, சிவாலய நியதியாகத்‌ தெரிசனம்‌ பண்ணவும்‌, சிவனடி 
யரருடன்‌ வாழ்க்திருக்கக்‌ கடவஅ, 


இருச்சிற்றம்பலம்‌, 


ஞானபூசை முற்றிற்று. ' 


. ஸ்ரீ வித்யா பவர்‌ பிரஸ்‌, கும்பகோணம்‌, 


